© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 


2024 [Price: Rs. 3.20 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 8] CHENNAI, WEDNESDAY, FEBRUARY 21, 2024 
Maasi 9, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2055 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
HIGHER EDUCATION DEPARTMENT Industrial Tribunal for Adjudication. paca 
Tamil Nadu Private Colleges (Regulation) Act.— 
Labour Courts for Adjudication. = se 
Notification... ம்‌ ன இ. இ 52 54-56 
HOME DEPARTMENT பொதுத்‌ துறை 
The Protection of Children from Sexual Offences ‘oe oe ப a : 
= - 2024- 
(POCSO) Act, 2012- [சட்டம்‌ மற்றும்‌ ஒழுங்கு - பதக்கம்‌ ee 


ஆண்டு குடியரசு தினத்தன்று வழங்கப்படவிருக்கும்‌ 
Constitution of one Additional Special Court in “கோட்டை அமீர்‌ மத நல்லிணக்கப்‌ பதக்கம்‌” - 
the Cadre of District Judge at Tirunelveli for 26-1-2024 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு 
exclusive trial of cases... ல்‌ ல்‌ 52 ட . . ட்ட : 
முதலமைகர அவரகளால வழங்கல — ஆணைகள்‌ 
LABOUR WELFARE AND SKILL - வெளியிடப்படுகின்றன.] 56-57 
DEVELOPMENT DEPARTMENT 


Employees State Insurance Act.— 


Renewal of Exemption granted to 
M/s. Tamil Nadu Handloom Weavers 
Co-operative Society Limited (Co-optex), 
Chennai forthe Certainperiod. .. .. .. 52-53 


D.T.P.—ll-2 (8)—1 [51] 


52 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 
NOTIFICATIONS BY GOVERNMENT AMENDMENT 
In the said Notification, in the Table, in the Serial 


HIGHER EDUCATION DEPARTMENT 


Notification under the Tamil 
(Regulation) Act. 


Nadu Private Colleges 


[G.O. Ms. No. 15, Higher Education (D2), 5th February 2024, 
65 22, சோபகிருது, திருவள்ளுவா ஆண்டு-2055.] 


No. 11(2)/HE/86/2024.—In exercise of the powers 
conferred by clause (3) of Section 2 of the Tamil Nadu 
Private College (Regulation) Act, 1976 (President's Act, 
19 of 1976), the Governor of Tamil Nadu hereby makes the 
following amendment to the Education Department Notification 
No. 11(2)/EDU/3219 (c)/76, published in Part II—Section 2 
of the Tamil Nadu Government Gazette Extraordinary, dated 
the 25th June, 1976, namely:- 


AMENDMENT 


In the said Notification, in the Table, for the entry, "Director 
of Collegiate Education" in column (1) against the entry 
"34" in column (2), the entry "Director General of Audit" 
shall be substituted. 


A. KARTHIK, 
Principal Secretary to Government. 


HOME DEPARTMENT 


Constitution of one Additional Special Court in the Cadre 
of District Judge at Tirunelveli for exclusive trial of 
cases under the Protection of Children from Sexual 
Offences (POCSO) Act, 2012. 


[G.O. Ms. No. 27, Home (Courts-ll), 11th January 2024, 
மார்கழி 26, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. ॥1(2)/10/87/2024.-- றா exercise of the powers 
conferred by sub-section (1) of Section 28 of the Protection 
of Children from Sexual Offences Act, 2012 (Central Act 
32 of 2012), the Governor of Tamil Nadu, in consultation 
with the Chief Justice of the High Court, Madras, hereby 
constitutes and designates the Additional Special Court at 
Tirunelveli in the cadre of Sessions Judge for exclusive trial 
of cases under the said Act, specifying the entire territorial 
limits of Judicial District of Tirunelveli as its local limits to 
try the said cases, with effect from the date on which the 
judge assumes charge of the said Court. 


NOTIFICATION-II 


[G.O. Ms. No. 27, Home (Courts-ll), 11th January 2024, 
மார்கழி 26, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-202:4,] 


No. 11(2)/HO/88/2024.—In exercise of the powers 
conferred by sub-section (1) of Section 28 of the Protection 
of Children from Sexual Offences Act, 2012 (Central Act 
32 of 2012), the Governor of Tamil Nadu, in consultation 
with the Chief Justice of the High Court, Madras, hereby 
makes the following amendment to the Home Department 
Notification No.II(2)/HO/668(c)/2022 published at pages 1-3 
of Part II—Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary, dated 12th August 2022. 


Number 25, against the entry "Tirunelveli" in column (2), the 
entry "Mahila Court, Tirunelveli" in column (4) thereof 
shall be deleted. 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 


Renewal of Exemption granted to M/s. Tamil Nadu 
Handloom Weavers Co-operative Society Limited 
(Co-optex), Chennai for the Certain period under the 
Employees' State Insurance Act. 


[G.O. (D) No. 55, Labour Welfare and Skill 
Development(L1), 30th January 2024, தை 16, சோபகிருது 
திருவள்ளுவா£ 4, 6001(5)-2055.] 


No. II(2)/LWSD/89/2024.—In exercise of the powers 
conferred by Section 87 read with Section 91A of the 
Employees' State Insurance Act, 1948 (Central Act XXXIV 
of 1948), the Governor of Tamil Nadu hereby exempts 
M/s. Tamil Nadu Handloom Weavers Co-operative Society 
Limited (Co-optex), Chennai from the operation of the said 
Act for the further period of one year from 23-1-2024 to 
22-1-2025. 


(1) The above exemption is subject to the following 
conditions namely:- 


(a) The aforesaid Management wherein the 
employees are employed shall maintain a 
Register showing the names and designations 
of the exempted employees. 


(b) Notwithstanding the exemption, the employees 
shall continue to receive such benefits under 
the said Act to which they might have become 
entitled to on the basis of the contributions paid 
prior to the date from which exemption granted 
by this Notification operates. 


(c) The contribution for the exempted period, if 
already paid shall not be refunded. 


(2) The employer of the said management shall submit 
in respect of the period during which that management 
was subject to the operation of the said Act (hereinafter 
referred to as "the said period") returns, in such form and 
containing such particulars as were due from it in respect 
of the said period under the Employees State Insurance 
(General) Regulations, 1950. 


(3) Any Social Security Officer appointed by the 
Corporation under sub-section (1) of Section 45 of the 
said Act, or other official authorized in this behalf shall, 
for the purpose of ,- 


(i) verifying the particulars contained in any return 
submitted under sub-section (1) of Section 
44 of the said Act for the said period; or 


Feb. 21, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 53 


(ii) ascertaining whether registers and records 
were maintained as required by the Employees 
State Insurance (General) Regulations, 1950 
for the said period; or 


(iii) ascertaining whether the employees continue 
to be entitled to the benefits provided by the 
employer in cash and in kind, being benefits 
in consideration of which exemption is being 
granted under this Notification; or 


(iv) ascertaining whether any of the provisions of 
the said Act had been complied with during the 
period when such provisions were in force in 
relation to the said workshops and stores be 
empowered to,- 


(a) require the principal or immediate employer 
to furnish to him such information as he may 
consider necessary; or 


(b) enter any management, office or other premises 
occupied by such principal or immediate 
employer at any reasonable time and require 
any person found in charge thereof to produce 
to such Social Security Officer or other official 
and allow him to examine such documents, 
books and other documents relating to the 
employment of persons and payment of wages 
or to furnish to him such information as he may 
consider necessary; or 


(c) examine the principal or immediate employer, 
his agent or servant, or any person found in 
such management office or other premises, 
or any person when the said Social Security 
Officer or other official has reasonable cause to 
believe to have been an employee; or 


(d) make copies of or take extracts from any register. 
account book or other document maintained in 
such Management office or other premises. 


KUMAR JAYANT, 
Additional Chief Secretary to Government. 


Disputes between workmen and Managements referred to 
Industrial Tribunal for Adjudication 


சீ ஹைட்ரோசிஸ்டம்ஸ்‌ இந்தியா பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
இருங்காட்டுக்கோட்டை. 
அரசாணை (ig) எண்‌ 44, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (326 துறை, 24 ஜனவரி 2024, 
தை 10, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 
No.II(2)/LWSD/90/2024.—F ஹைட்ரோசிஸ்டம்ஸ்‌ இந்தியா 
பிரைவேட்‌ லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌, சென்னை ஏற்றுமதி வளாக 
ஊழியர்கள்‌ மற்றும்‌ பொது தொழிலாளர்‌ சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகளை 
சென்னை,  தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாக்களுடன்‌ சென்னை, 
தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினாக்கள்‌ 
கோரிக்கை எண்‌.1 


2019-2020 ஆம்‌ ஆண்டுக்கான போனஸ்‌ மொத்த சம்பளத்தில்‌ 
20 சதவிதமும்‌ மற்றும்‌ கருணைத்‌ தொகையாக ரூ. 15,000/- 
வழங்கக்‌ கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.2 


2020-2021 ஆம்‌ ஆண்டுக்கான போனஸ்‌ மொத்த சம்பளத்தில்‌ 
20 சதவிதமும்‌ மற்றும்‌ கருணைத்‌ தொகையாக ரூ. 15,000/- 
வழங்கக்‌ கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947- ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்‌ க்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிற்தீர்ப்பாயம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


No. II(2)/LWSD/91/2024. 


[தொழிற்தகராறுகள்‌ - நிர்வாகம்‌ - தமிழ்நாடு மாநில 
வாணிபக்‌ கழகம்‌ (டாஸ்மாக்‌) எதிர்‌ - தமிழ்நாடு டாஸ்மாக்‌ 
விற்பனையாளர்கள்‌ நலச்சங்கம்‌ - 1947-ஆம்‌ வருடத்திய 
தொழிற்தராறுகள்‌ சட்டப்‌ பிரிவு 2(கே)-இன்‌ கீழ்‌ எழுப்பப்ட்ட 
தொழிற்தாவா - தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்விற்கு விடத்‌ 
தேவையில்லை - ஆணை வெளியிடப்படுகிறது.] 

கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது:- 


அரசாணை (ig) stor 60, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு ௫2த்‌ துறை, 2 பிப்ரவரி 2024, 
(தை 79, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


ஆணை: எண்‌ 60, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (டித்‌ துறை, 2 பிப்ரவரி 2024. 


தமிழ்நாடு மாநில வாணிபக்கழகம்‌ (டாஸ்மாக்‌ என்ற 
நிர்வாகத்திற்கு எதிராக தமிழ்நாடு டாஸ்மாக்‌ விற்பனையாளர்கள்‌ 
நலச்சங்கம்‌ என்ற தொழிற்சங்கம்‌ எழப்பியுள்ள தொழிற்தாவாவில்‌ 
மேலே ஒன்றாவதாக படிக்கப்பட்ட, தொழிலாளர்‌ துணை 
ஆணையரின்‌ (தலைமையிடம்‌) சமரச முறிவறிக்கை மற்றும்‌ 
இரண்டாவதாகப்‌ படிக்கப்பட்ட முதன்மை செயலாளர்‌ / தொழிலாளர்‌ 
ஆணையரின்‌ பரிந்துரை ஆகியவற்றை ஏற்று இணைப்பில்‌ காணும்‌ 
கோரிக்கைகளை அதன்‌ எதிரே குறிப்பிட்ட காரணங்களுக்காக 
தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்விற்கு விடத்‌ தேவையில்லை என அரசு 
ஆணையிடுகிறது. 

(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 


இணைப்பு 


ol | கோரிக்கை ட்‌ ள்‌ a3 ச 


தொழிற்சங்கத்தின்‌ 
இக்கோரிக்கைக்கு, 

1981, தமிழ்நாடு 

தொழில்‌ நிறுவனங்கள்‌ 
(தொழிலாளர்களுக்கு 
பணிநிரந்தர அந்தஸ்து 
வழங்கல்‌) சட்டத்தின்‌ 

கீழ்‌ நிவாரணம்‌ காண 
வழிவகை இருப்பதாலும்‌, 
மேலும்‌, இக்கோரிக்கை 
தொடர்பான வழக்கு ID 
18-2016 ஏற்கெனவே 
தொழிற்‌ தீர்ப்பாயத்தில்‌ 
நிலுவையில உள்ளதாலும்‌ 
தொழிறங்கத்தின்‌ 
இக்கோரிக்கையை 
தொழிற்தீர்ப்பாயத்திற்கு 
விடத்‌ தேவையில்லை. 


1. 1 டாஸ்மாக்‌ விற்பனை 
நிலையங்களில்‌ 
விற்பனையாளர்கள்‌ 
வேலைக்குச்‌ சேர்ந்த 
நாள்‌ முதல்‌ தொடர்ந்து 
2 வருடங்களில்‌ 
480 நாட்கள்‌ பணி 
செய்தவர்களுக்கு, 480 
நாட்கள்‌ பணி செய்து 
முடிந்த நாள்‌ முதல்‌ 
பணிநிரந்தரம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்பது 
தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கையாகும்‌. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


பவது 
கோரிக்கை விவரம்‌ | மறுப்புக்கான காரணாம்‌ 


பணியாளர்களுக்கு 
வரையறுக்கப்பட்ட 
வேலை நேரம்‌, உணவு 
இடைவேளை நேரம்‌, 
Spread Over நேரம்‌ 
வேண்டுமென்றும்‌, 
வேலை நேரத்தின்‌ 
கடைசி அரை மணி 
நேரம்‌ சரக்கு இருப்பு 
மற்றும்‌ ரொக்க கணக்கு 
சரிபார்த்தலுக்காக 
இருக்க 

வேண்டும்‌ என்பது 
தொழிற்சங்கத்தின்‌ 


கோரிக்கையாகும்‌. 


குறைந்தபட்சம்‌ சுழற்சி 
முறையில்‌ சம்பளத்துடன்‌ 
கூடிய வாரத்தில்‌ 1 
நாள்‌ விடுமுறையும்‌, 
ஒர்‌ ஆண்டில்‌ ஏதாவது 
மாற்று முறையில்‌ 12 
தேசிய பண்டிகை 
விடுமுறைகளும்‌ 
சம்பளத்துடன்‌ 
வழங்கப்பட 

வேண்டும்‌ என்பது 


தொழிற்சங்கத்தின்‌ 


கோரிக்கையாகும்‌. 


ரேஷன்‌ கடை விற்பனை 
ஊழியர்‌ சம்பளத்தை 
விட மாதம்‌ ரூ. 5000/- 
கூடுதலாக அரசுக்கு 
அதிக வருவாய்‌ ஈட்டித்‌ 
தரக்கூடிய இக்கழக 
ஊழியர்களுக்கு 
வழங்கப்பட 

வேண்டும்‌ என்பது 
தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கையாகும்‌. 
பணிபரியும்‌ இடத்தில்‌ 
கழிப்பிட வசதி 
ஏற்படுத்தித்‌ தர 
வேண்டும்‌ என்பது 
தொழிற்சங்கத்தின்‌ 


கோரிக்கையாகும்‌. 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


டாஸ்மாக்‌ பணியாளர்கள்‌ 
சுழற்சி முறையில்‌ 8 
மணி நேரத்திற்கு 
மிகாமல்‌ பணியாற்றி 
வருவதாக நிர்வாகம்‌ 
தெரிவித்துள்ளதால்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ 
இக்கோரிக்கையை 
தொழிற்தீர்ப்பாயத்திற்கு 
விடத்‌ தேவையில்லை. 


தொழிற்சங்கத்தின்‌ 
இக்கோரிக்கையானது, 
ஏற்கெனவே 
உயர்நீதிமன்றத்தால்‌ 
தள்ளுபடி 
செய்யப்பட்டதாலும்‌, 
இக்கோரிக்கை 
நிர்வாகத்தின்‌ 
பரிசீலனையில்‌ இருந்து 
வருவதாலும்‌ தற்போது 
இக்கோரிக்கையினை 
தொழிற்தீர்ப்பாயத்திற்கு 
விடத்‌ தேவையில்லை 


தொழிற்சங்கத்தின்‌ 
இக்கோரிக்கையானது 
அரசின்‌ கொள்கை 

முடிவு சார்ந்தது 
என்பதாலும்‌ நிர்வாகத்தின்‌ 
விருப்பத்தைப்‌ 

பொறுத்தது என்பதாலும்‌, 
இக்கோரிக்கையை 
தொழிற்தீர்ப்பாயத்திற்கு 
விடத்‌ தேவையில்லை 


நிர்வாகமானது சில்லறை 
விற்பனை கடைகளில்‌ 
கழிப்பிட வசதி செய்து 
தரப்பட்டுள்ளதாகவும்‌, 
புதிதாக இடமாற்றம்‌ 
செய்யப்படும்‌ கடைகளில்‌ 
போதிய இடவசதி 
மற்றும்‌ கழிப்பிட வசதி 
இருக்கும்‌ இடத்தில்‌ 
மட்டுமே கடைகள்‌ 
இடமாற்றம்‌ செய்யப்பட்டு 
வருவதாகவும்‌ நிர்வாகம்‌ 
தெரிவித்துள்ளதாலும்‌ 
இக்கோரிக்கையை 
தொழிற்தீர்ப்பாயத்திற்கு 
விடத்‌ தேவையில்லை. 


குமார்‌ ஜயந்த்‌, 


[Part II—Sec. 2 


Disputes between Workmen and Managements referred to 
Labour Courts for Adjudication, 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, விழுப்புரம்‌ 
அரசாணை (ig) எண்‌ 28, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திரன்‌ மேம்பாட்டு (45, துறை 24 ஜனவரி 2024, 
தை 70, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 
11௦.11(2)////50/92/2024.- விழுப்புரம்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழக நிர்வாகத்திற்கும்‌, சென்னை தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழக தொழிலாளர்‌ முன்னேற்ற சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகயை 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10((0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ சென்னை, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினாக்கள்‌ 
திரு. வெ. சேட்டு, ஒட்டுநருக்கு (பணி எண்‌. 42319) 
வருடாந்திர ஊதிய உயர்வை ஐந்து வருட காலத்திற்கு 


பின்தொடர்சியுடன்‌ தள்ளி வைத்து நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட 
5-11-2012 நாளிட்ட குற்றச்சாட்டு குறிப்பாணை உத்தரவினை 
ரத்து செய்து அதற்குண்டான பணித்தொடர்ச்சி. பதவி உயர்வு 
மற்றும்‌ பணபலன்கள்‌ கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


மாநகர்‌ போக்குவரத்துக்‌ கழகம்‌, சென்னை லிமிடெட்‌ 


அரசாணை (ig) stor 29, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (95 துறை 24 ஜனவரி] 2024, 
(தை 70, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


11௦.11(2)/ப//50/93/2024.--மாநகர்‌ போக்குவரத்துக்‌ கழகம்‌ 
(சென்னை) லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌ சென்னை, நேதாஜி 
டிரான்ஸ்போர்ட்‌ ஒர்க்கர்ஸ்‌ யூனியனுக்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; அத்தொழிற்தகராறில்‌ 
உள்ள கோரிக்கைகளை சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்ப்பிற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/A1947) 10(1(60) பிரிவிலும்‌ 10(1(6) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாக்களுடன்‌ சென்னை, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினாக்கள்‌ 

கோரிக்கை எண்‌.1 

மனுதாரர்‌ திரு. ராதாகிருஷ்ணன்‌, ஓட்டுநருக்கு (பணி 
எண்‌. டி51022 வருடாந்திர ஊதிய உயர்வை முன்று வருட 
காலத்திற்கு தொடர்விளைவுடன்‌ தள்ளி வைத்து நிர்வாகத்தால்‌ 
வழங்கப்பட்ட 20-11-2019 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய 
வேண்டும்‌ என்றும்‌ மனுதாரருக்கு அனைத்து பணப்பலன்களும்‌ 
கிடைக்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


Feb. 21, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 55 


கோரிக்கை எண்‌.2 


மனுதாரர்‌ திரு. ராதாகிருஷ்ணன்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. டி51022 
தற்காலிக பணி நீக்கத்திலிருந்த நாட்களை அவரது கணக்கில்‌ 
உள்ள விடுப்பாக கருத (Suspension period treated as leave 
at his Credit) என பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவையும்‌ ரத்து 
செய்து மேற்கண்ட விடுப்பு நாட்களை அவரது கணக்கில்‌ சென்னை 
மாநகர்‌ போக்குவரத்து கழக நிர்வாகம்‌ சேர்க்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1028) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


மாநகர்‌ போக்குவரத்துக்‌ கழகம்‌, சென்னை 


அரசாணை (ig) stor 39, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (3௮த்‌ துறை, 24 ஜனவர] 2024, 
og 70, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


11௦.॥1(2)/ப4/5ட/94/2024.--மாநகர்‌ போக்குவரத்து கழகம்‌, 
சென்னை நிர்வாகத்திற்கும்‌ அரசாங்க போக்குவரத்து ஊழியர்‌ 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கைகயை 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10(0(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ சென்னை, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
திரு. சந்தோஷ்‌, நடத்துநர்‌ (ப.எண்‌. சி57£322 தற்காலிக 
பணிநீக்கத்தில்‌ இருந்த நாட்களை பணிக்காலமாக கருதி 
உத்திரவிடவும்‌, ஆண்டு ஊதிய உயர்வு மூன்று வருடம்‌ 


தொடர்விளைவுடன்‌ தள்ளி வைத்துள்ள 26.04.2021 நாளிட்ட 
நிர்வாகத்தின்‌ தண்டனையை ரத்து செய்ய வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (விழுப்புரம்‌ 
லிமிடெட்‌, காஞ்சிபுரம்‌ மண்டலம்‌ 


அரசாணை (ig) எண்‌ 40, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (3௮ித்‌ துறை, 24 ஜனவர] 2024, 
தை 70, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


11௦.॥1(2)/04/50/952024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (விழுப்புரம்‌) லிமிடெட்‌, காஞ்சிபுரம்‌ மண்டலம்‌ நிர்வாகத்திற்கும்‌ 
காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ அரசு போக்குவரத்து கழக ஊழியர்‌ 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகயை 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ 61//1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


திரு. P தேவராஜன்‌, நடத்துநருக்கு (பணி எண்‌. 61729) 
நிர்வாகத்தால்‌ வருடாந்திர ஊதிய உயர்வினை ஆறு மாத 
காலத்திற்கு தற்காலிகமாக தள்ளி வைத்து வழங்கப்பட்ட 
20-5-2020 நாளிட்ட தண்டனை உத்தரவை ரத்து செய்து 
பணி உயர்வு மற்றும்‌ பணப்பலன்களை அளிக்க கோரும்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


புரோவெண்டாஸ்‌ லைப்சயின்சஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
செங்கல்பட்டு மாவட்டம்‌ 
அரசாணை (ig) எண்‌ 41, தொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (935 துறை, 24 ஐனவரி 2024 
தை 70, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 
11௦.11(2)/ப4/5ட/96/2024.--செங்கல்பட்டு மாவட்டம்‌ 
புரோவெண்டாஸ்‌ லைப்சயின்சஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
நிர்வாகத்திற்கும்‌ மெட்ராஸ்‌ மெட்ரோ லேபர்‌ யூனியனுக்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கைகயை 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ X1V/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
இத்தகராறை கீழ்க்கண்ட எழுவினாவுடன்‌ காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 


"திரு. சி. ஆறுமுகம்‌, என்பவரது தொழிற்தாவா நிலுவையில்‌ 
இருந்த போது அன்னாரை நிர்வாகம்‌ 10-6-2020 முதல்‌ பணிநீக்கம்‌ 
செய்ததை ரத்து செய்து முன்‌ தொடர்ச்சியுடன்‌ பணியும்‌ பணி 
பலன்களும்‌ வழங்க வேண்டும்‌ என்ற கோரிக்கை நியாயம்‌ தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌." 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1028 பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 

பி.எம்‌.டபிள்யூ. இந்தியா பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
செங்கல்பட்டு மாவட்டம்‌ 
அரசாணை ௫) stor 45, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திரன்‌ மேம்பாட்டு (335 துறை, 24 ஜனவரி 2024, 
(தை 70, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 
11௦.11(2)/ப//50/97/2024.-- பி.எம்‌.டபிள்யூ. இந்தியா பிரைவேட்‌ 
லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌ பி.எம்‌.டபிள்யூ. இந்தியா ஸ்டாப்‌ அண்ட்‌ 
எம்பிளாய்ஸ்‌ யூனியன்‌ சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 


56 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகயை 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10(0(9) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


"தொழிற்சங்கத்தின்‌ உறுப்பினர்கள்‌ 25-8-2021 மற்றும்‌ 
26-8-2021 ஆகிய தேதிகளில்‌ வேலைக்கு வந்தும்‌ எதிர்மனுதாரர்‌ 
நிர்வாகம்‌ அனுமதிக்காமல்‌ மேற்படி இரண்டு நாட்களுக்கு ஊதியம்‌ 
பிடித்தம்‌ செய்துள்ளதை திரும்ப. அளிக்க வேண்டுமென கோரும்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌" 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, கோலை 
லிமிடெட்‌, கோவை 


அரசாணை (ig) எண்‌ 47) தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு ௫ரித்‌ துறை, 24 ஐனவரி 2024, 
0 70, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


No.II(2)/LWSD/98/2024.— தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை) லிபிடெட்‌, கோவை என்ற நிர்வாகத்திற்கும்‌, அரசு 
போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌ (சி.ஐ.டி.ய கோவை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ ஏழுவினாவுடன்‌ 
கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 100(9 பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்சொன்ன இத்தகராறை 
கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினர்கள்‌ 1. திரு. சி.எஸ்‌. விஜயகுமார்‌ 
(ப.எண்‌.14085), 2. திரு. எஸ்‌. ஜெயவர்த்தன்‌ (ப..எண்‌.சி24122) 
3. திரு. வி. ஜெகநாதன்‌ (ப.எண்‌.014248), 4. திரு. சி. விஜயன்‌ 
(ப.எண்‌.017531, 5. திரு. எஸ்‌. பிரகாஷ்‌ (ப.எண்‌.015926), 
6. திரு. என்‌. முரளி (ப.எண்‌.014082), ஆகிய தொழில்நுட்ப 
பணியாளர்களுக்கு வருடாந்திர ஊதிய உயர்வை மூன்று மாத 
காலத்திற்கு பின்‌ தொடர்ச்சியின்றி தள்ளி வைத்து நிர்வாகம்‌ 
பிறப்பித்த 14-7-2017 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1028) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு கோவை, 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசாணை (ig) stor 48, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திரன்‌ மேம்பாட்டு (igs துறை, 24 ஐனவரி 2024, 
தை 70, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2055./ 


No.II(2)/LWSD/99/2024.— தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை லிபிடெட்‌, கோவை என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
கோவை அரசு போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌ (சி.ஐ.டி. கோவை 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10(0() பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ சங்க உறுப்பினர்‌ திரு. 0.5. விஜயகுமார்‌ முதுநிலை 
தொழில்‌ வினைஞருக்கு (ப.எண்‌.14085) நிர்வாகம்‌ வழங்கப்பட 
வேண்டிய மூன்றாம்‌ மற்றும்‌ நான்காம்‌ ஆய்வு பலன்களுக்கான 
காலம்‌ முறையே 1-2-2011 மற்றும்‌ 1-2-2016 என்று மறுநிர்ணயம்‌ 
செய்து அதனால்‌ கிடைக்கக்கூடிய பணப்பலன்கள்‌ மற்றும்‌ சட்டப்‌ 
பலன்களை நிர்வாகம்‌ மனுதாரருக்கு வழங்கிட வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌, 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு கோவை, 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


குமார்‌ ஐயந்த்‌, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 
பொதுத்‌ துறை 
No.II(2)/PU/100/2024. 
[சட்டம்‌ மற்றும்‌ ஒழுங்கு - பதக்கம்‌ - 2024-ஆம்‌ ஆண்டு குடியரசு 
தினத்தன்று வழங்கப்படவிருக்கும்‌ “கோட்டை அமிர்‌ மத நல்லிணக்கப்‌ 


பதக்கம்‌” - 26-1-2024 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ 
அவர்களால்‌ வழங்கல்‌ - ஆணைகள்‌ - வெளியிடப்படுகின்றன.] 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது:- 


[அரசாணை இலை) என்‌ 91, பொது (ட்டம்‌ (ம) ஐழுங்கு.சி)த்‌ 
துறை 24 ஜனவரி 2024, தை 10, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025./ 


படிக்கப்பட்டது: 


1. அரசாணை இலை எண்‌. 795, பொது (ட்டம்‌ (ட) 
ஒழுங்கு.சி)த்‌ துறை, நாள்‌ 16.06.2000 


2. அரசு கடிதம்‌ எண்‌.2660/௪(ம)ஒ.சி./2023, பொது (சட்டம்‌ (0) 
ஒழுங்கு.சி)த்‌ துறை, நாள்‌ 27.09.2023 மற்றும்‌ 13.11.2023. 


Feb. 21, 2024] 


ஆணை: எண்‌ 91, பொது ELL (ம) ஒழுங்கு.சி)த்‌ துறை, 
24 ஜனவரி 2024. 


பார்வை ஒன்றில்‌ படிக்கப்பட்ட அரசாணையில்‌, மத 
நல்லிணக்கத்திற்காகப்‌ பாடுபட்ட திரு. கோட்டை அமீர்‌ அவர்களின்‌ 
பெயரால்‌ “கோட்டை அமீர்‌ மதநல்லிணக்கப்‌ பதக்கம்‌” என்ற 
பதக்கம்‌ ஒன்று அரசால்‌ ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில்‌ மத 
நல்லிணக்கத்திற்காகப்‌ பாடுபட்டு சிறப்பாக சேவை செய்து வரும்‌ 
ஒரு நபருக்கு ஆண்டுதோறும்‌ குடியரசு தின விழாவில்‌ இப்பதக்கம்‌ 
வழங்கப்பட்டு வருகிறது. இந்தப்‌ பதக்கம்‌ வெள்ளியால்‌ செய்யப்பட்டு 
தங்க மூலாம்‌ பூசப்பட்டு இருக்கும்‌. இது தவிர ரூ.25,000/- (ரூபாய்‌ 
இருபத்தைந்தாயிரம்‌ மட்டும்‌) -க்கான வரைவு கேட்புக்‌ காசோலையும்‌, 
சான்றிதழும்‌ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ அவர்களால்‌ 
வழங்கப்படும்‌. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE of 
2. 2024-ஆம்‌ ஆண்டு குடியரசு தினத்தன்று 

வழங்கப்படவிருக்கும்‌ “கோட்டை அமீர்‌ மத நல்லிணக்கப்‌ 

பதக்கத்தினை” மதநல்லிணக்கத்திற்காக பணியாற்றிய 


கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச்‌ சேர்ந்த திரு. முகமது ஜூபேர்‌. த/பெ. 
திரு முகமது ரபீக்‌ அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. 
திரு. முகமது ஜூபேர்‌ அவர்களுக்கு 26-1-2024 அன்று 
சென்னையில்‌ நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவின்போது 
“கோட்டை அமீர்‌ மதநல்லிணக்கப்‌ பதக்கம்‌” வழங்க இதன்‌ மூலம்‌ 
அரசால்‌ ஆணையிடப்படுகிறது. 


(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 
௧. நந்தகுமார்‌, 


அரசு செயலாளர்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


